GOVERNMENT OF TAMIL NADU 

2020 


[ Regd . No. TN /CCN /467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 3.20 Paise . 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


RNMENT 


NADU 


PUBLISHED BY AUTHORITY 


TRIUMPHS 


No. 42 ] 


CHENNAI , WEDNESDAY , OCTOBER 14 , 2020 
Purattasi 28 , Saarvari , Thiruvalluvar Aandu - 2051 


Part Il - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages. 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


Award of the Fire Service Medal for Gallantry and 

Fire Service Medal for Meritorious Service on 
the occasion of the Republic Day , 2020 . 


Errata to Notification 


686 


Indian Stamp Act . — Provisions for the 

Consolidation of duty chargeable in respect 
of issue of Insurance Policies by New India 
Assurance Company Limited , Regional Office 

Madurai for certain period , etc. , 
Provisions for the consolidation of duty chargeable 

in respect of issue of Insurance Policies by 
the New India Assurance Company Limited , 
Mylapore , Chennai - 4 for certain period , etc. , 


684-685 


11 


Award of the Tamil Nadu Chief Minister s Police 

Medal for Gallantry to Intelligence ( Internal 
Security) , Chennai and four others . 


Errata to Notification 


686 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


Amendment to Notification .. 


685 


HOME DEPARTMENT 


Constitution of a Sub Court at Katpadi in Vellore 

District. 


Payment of Bonus Act . — Application of the 

Payment of Bonus Act to the establishments 
under the Building and other Construction 
Workers ( Regulation of Employment and 
Conditions of Service ) Act . 


685-686 


686-687 


HOME DEPARTMENT 

( SC ) 


Industrial Tribunal for Adjudication 


687 


Award of Tamil Nadu Chief Minister s Constabulary 

Medals for Good Service on the Occasion of 
Pongal Day , 2002. , 


Labour Courts for Adjudication 


687-689 


Erata to Notification 


686 


[683 ] 


D.T.P. - 11-2 ( 42 ) —1 


684 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 — Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


Salem , Divisional Office 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


Notifications under the Indian Stamp Act . 


Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Insurance policies by New India 
Assurance Company Limited , Regional Office Madurai 
for certain period under the Act . 


[G.O. ( Rt). No. 299, Commercial Taxes and Registration (11 ), 

29th September 2020, LTO 13, moul, 
திருவள்ளுவர் ஆண்டு-2051. ] 

.] 
No.11 ( 2 )/CTR/666/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b) of sub -section ( 1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 ( Central Act II of 99 ) , the Governor 
of Tamil Nadu hereby provides for the consolidation of duty 
of Rs . 70,00,000 /- ( Rupees Seventy lakh only ) chargeable 
under the said Act in respect of issue of insurance policies 
by LIC of India , New Business Department, Salem Divisional 
Office , for the period from 01-10-2020 to 31-12-2020 . 


[G.O. (Rt). No. 282, Commercial Taxes and Registration ( J1 ), 

17th September 2020 , YTL 1, ontoufl, 

திருவள்ளுவர் ஆண்டு 2051. ] 


Tirunelveli 


No.11 ( 2 )/CTR/663/2020.-In exercise of the 

powers 
conferred by clause ( b) of sub -section ( 1 ) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 ( Central Act II of 1899 ) , the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs.8,00,000 / - ( Rupees Eight lakh only ) chargeable 
under the said Act in respect of issue of insurance policies 
by New India Assurance Company Limited , Regional Office, 
Madurai for the period from 01-04-2020 to 31-03-2021 . 


Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Insurance Policies by LIC of India , 
P & GS Unit , Madurai for certain period under the Act . 


[ G.O. ( Rt ). No. 301, Commercial Taxes and Registration ( J1 ), 

29th September 2020, 4LIO 13, moufl, 

திருவள்ளுவர் ஆண்டு 2051.] 
No.11 ( 2 ) /CTR/667/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b) of sub -section ( 1 ) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 ( Central Act II of 1899 ) , the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs. 25,00,000 /- ( Rupees Twenty Five Lakh only) 
chargeable under the said Act in respect of issue of insurance 
policies by LIC of India , New Business Department, Tirunelveli 
for the period from 01-10-2020 to 31-12-2020 . 
Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Insurance Policies by LIC of India , 
Divisional Office - l, Chennai -2 for certain period under 
the Act . 


[G.O. (Rt). No. 292 , Commercial Taxes and Registration ( J1 ), 

25th September 2020, 41TLIG 9, ATTU ), 

திருவள்ளுவர் ஆண்டு 2051. ) 


No.11 ( 2 )/CTR/664/2020.-In exercise of the 

powers 
conferred by clause ( b) of sub -section ( 1 ) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 ( Central Act II of 1899 ) , the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs . 10,00,000 / - ( Rupees Ten Lakh only ) chargeable 
under the said Act in respect of issue of insurance policies 
by LIC of India , P & GS Unit , Madurai for the period from 
up to 31-03-2022 . 


[G.O. (Rt). No. 300, Commercial Taxes and Registration (J1), 

29th September 2020 , 41TLLNT 13, Fioul, 

திருவள்ளுவர் ஆண்டு 2051.) 
No.11( 2 )/CTR/668/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b) of sub -section ( 1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 ( Central Act II of 1899 ) , the Governor 
of Tamil Nadu hereby provides for the consolidation of duty 
of Rs . 50,00,000 /- (Rupees Fifty Lakh only ) chargeable under 
the said Act in respect of issue of insurance policies by 
LIC of India , Divisional Office -l, Chennai - 2 for the period 
from 01-10-2020 to 31-12-2020 . 


Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Insurance Policies by LIC of India , 
New Business Department, Divisional Office, Sellur, 
Madurai for certain period under the Act . 


[G.O. (Rt). No. 293, Commercial Taxes and Registration ( J1 ), 

25th September 2020, LITLLTO 9, stilourfl, 
திருவள்ளுவர் ஆண்டு 2051. ] 

.] 


Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Insurance Policies by New India 
Assurance Company Limited , Direct Agent s Branch , 
Chennai -2 for certain period under the Act . 


No.11( 2 ) /CTR/665/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b) of sub -section ( 1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 ( Central Act II of 1899 ) , the Governor 
of Tamil Nadu hereby provides for the consolidation of duty 
of Rs . 65,00,000 /- ( Rupees Sixty five Lakh only) chargeable 
under the said Act in respect of issue of insurance policies 
by LIC of India , New Business Department, Divisional Office , 
Sellur , Madurai for the period from 01-10-2020 to 31-03-2021 . 


[G.O. (Rt). No. 294 , Commercial Taxes and Registration ( 11), 

25th September 2020, LLH 9 , amoufl, 

திருவள்ளுவர் ஆண்டு 2051. ) 
No.1l ( 2 ) /CTR/669/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b) of sub -section ( 1 ) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 ( Central Act II of 1899 ) , the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs . 55,000 /- ( Rupees Fifty Five Thousand only) 
chargeable under the said Act in respect of issue of insurance 
policies by New India Assurance Company Limited , Direct 


Oct. 14 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


685 


Agent s Branch -710701 , Chennai - 2 for the period from 
01-04-2020 to 31-03-2021 . 


Notification No.11 ( 2 )/CTR / 136 /2019 published in page 190 of 
Part 11 - Section 2 of the Tamil Nadu Government Gazette 
No.8 , dated 20-02-2019 . 


AMENDMENT 


Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Insurance Policies by the New India 
Assurance Company Limited , Mylapore , Chennai - 4 for 
certain period under the Act . 


For the expression " 31st March 2021 " appearing in 
the said notification , the expression , " 31st March 2022 " , 
shall be substituted . 


Amendment to Notification 


NOTIFICATION - 11 


[G.O. (Rt). No. 280, Commercial Taxes and Registration ( J1 ), 

17th September 2020, YLLI 1, Houfl, 

திருவள்ளுவர் ஆண்டு 2051. ] 
No.11 ( 2 ) /CTR/670/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b) of sub -section ( 1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 ( Central Act II of 1899 ) , the Governor 
of Tamil Nadu hereby makes the following amendment to the 
Notification No. 11 (2)/CTR /350 /2020 published in page 510 of 
Part 1 — Section 2 of the Tamil Nadu Government Gazette 
No.22 , dated 27-05-2020 


[G.O. (Rt). No. 288, Commercial Taxes and Registration (J1), 

21st September 2020, 4LLTO 5, TUI, 

திருவள்ளுவர் ஆண்டு-2051 .] 
No.1l ( 2 ) /CTR/673/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b) of sub -section ( 1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 ( Central Act II of 1899 ) , the Governor 
of Tamil Nadu hereby makes the following amendment to the 
Notification No.11 ( 2 ) /CTR /736 /2019 published in page 768 of 
Part 1 |—Section 2 of the Tamil Nadu Government Gazette 
No.37 , dated 11-09-2019. 


AMENDMENT 


AMENDMENT 


For the expression " 30th September 2020 " appearing in 
the said notification , the expression “ 31st December 2020 " 
shall be substituted . 


For the expression Rs . 25,00,000 / - ( Rupees twenty five 
lakh only ) appearing in the said notification , the expression , 
Rs . 40,00,000 /- ( Rupees forty lakh only) shall be substituted . 


Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of policies by the New India Assurance 
Company Limited , Branch Office , Chennai for certain 
period under the Act . 


K. BALASUBRAMANI , 
Joint Secretary to Government. 


HOME DEPARTMENT 


Amendment to Notification . 


Constitution of a Sub Court at Katpadi in Vellore District . 


[ G.O. (Rt). No. 281, Commercial Taxes and Registration (J1), 

17th September 2020 , 410LLI 1, FTITUI, 

SHOVOTOJİ 460070-2051.] 
No.11 ( 2 )/CTR/671/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b) of sub - section ( 1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 ( Central Act II of 1899 ) , the Governor 
of Tamil Nadu hereby makes the following amendment to the 
Notification No.11 ( 2 ) /CTR /469 /2019 published in page 518 of 
Part 1 — Section 2 of the Tamil Nadu Government Gazette 
No.26 , dated 26-06-2019 . 


[G.O. Ms. No. 354, Home (Cts - III), 25th September 2020, 

புரட்டாசி 9 , சார்வரி, திருவள்ளுவர் ஆண்டு-2051.] 
No.11 ( 2 )/HO/674/2020.-In exercise of the 

powers 
conferred by the first paragraph of section 4 of the Tamil Nadu 
Civil Courts Act, 1873 ( Central Act III of 1873 ) , the Governor 
of Tamil Nadu hereby alters the number of Subordinate 
Judges to be appointed under the said Act for Vellore 
District as ELEVEN with effect from the date on which 
the Subordinate Judge , assumes charge of the Subordinate 
Judge s Court at Katpadi . 

NOTIFICATION - II 


AMENDMENT 


For the expression “ 31st March 2020 " appearing in 
the said notification , the expression , 31st January 2021 ", 
shall be substituted . 


Provisions for the consolidation of duty chargeable 

in respect of issue of policies by Life Insurance 
Corporation of India through its P & GS Unit Salem , for 
certain period under the Act . 


[G.O. Ms. No. 354, Home (Cts -II ), 25th September 2020 , 

புரட்டாசி 9 , சார்வரி, திருவள்ளுவர் ஆண்டு -2051 .] 

No. || ( 2 ) /H0/675/2020.-In exercise of the powers 
conferred by the second paragraph of Section 4 of the 
Tamil Nadu Civil Courts Act, 1873 (Central Act III of 1873 ) , 
the Governor of Tamil Nadu , after consultation with the 
High Court, Madras , hereby fixes the number of Subordinate 
Judges to be appointed for the Subordinate Judge s Court 
at Katpadi in Vellore District as ONE with effect from the 
date on which the Subordinate Judge , Katpadi assumes 
charge of that Court. 

NOTIFICATION III 


Amendment to Notification . 


(G.O. ( Rt). No. 288, Commercial Taxes and Registration ( J1), 

21st September 2020, JLLO 5 Moul, 

திருவள்ளுவர் ஆண்டு 2051. ] 


No.11 ( 2 )/CTR/672/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b) of sub -section ( 1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 ( Central Act II of 1899 ) , the Governor 
of Tamil Nadu hereby makes the following amendment to the 


[G.O. Ms. No. 354, Home ( Cts - III ), 25th September 2020 , 

புரட்டாசி 9 , சார்வரி, திருவள்ளுவர் ஆண்டு -2051.] 
No.11 ( 2 ) /H0/676/2020.-In exercise of the powers 
conferred by Section 5 of the Tamil Nadu Civil Courts 


686 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part II — Sec . 2 


ERRATA 


Act, 1873 ( Central Act III of 1873 ) , the Governor of 
Tamil Nadu , hereby fixes Katpadi in Vellore District as the 
place at which the Subordinate Judge s Court, Katpadi shall 
be held . 

NOTIFICATION - IV 


Place in the Gazette 

For 

Read 
Page No. 611 in Immediately the Immediately the 
Paragraph No. 3 crew performed crew performed 

Cardiopulmonary Cardiopulmonary 
Resuscitiation and Resuscitation and 
seved their lives saved their lives 


M. MURUGAN , 
Additional Secretary to Government. 


[G. O. Ms. No. 354, Home ( Cts -l /l), 25th September 2020, 

புரட்டாசி 9 , சார்வரி, திருவள்ளுவர் ஆண்டு 2051.) 

No.11 ( 2 )/HO/677/2020.-In exercise of the powers 
conferred by Section 10 of the Tamil Nadu Civil Courts 
Act , 1873 ( Central Act III of 1873 ) , the Governor of 
Tamil Nadu , hereby directs that in the District of Vellore , the 
Principal Subordinate Judge s Court at Vellore shall cease 
to have original jurisdiction over the District Munsif Court, 
Katpadi and hereby fixes the local limits of the District 
Munsif Court, Katpadi as the local limits of jurisdiction of 
the Subordinate Judge s Court at Katpadi with effect from 
the date on which the Subordinate Judge , Katpadi assumes 
charge of that Court. 


Award of the Tamil Nadu Chief Minister s Police Medal for 

Gallantry to Intelligence ( Internal Security ) , Chennai 
and four others . 


Errata to Notification 


S.K. PRABAKAR , 
Additional Chief Secretary to Government. 


[Letter No. HSC3 /71-6 /2020, Home ( SC ), 24th September 2020 ] 

The following Errata is issued to the Notification 
No. 11 ( 2 ) /HO /423 / 2020 is published at Page No. 555 in 
Part II - Section 2 of the Tamil Nadu Government 
Gazette issue No. 28 , dated 8th July 2020 is relating to 
G.O.Ms. No. 238 , Home ( SC ) , 18th June 2020 , 2001 4 , 
சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு -2051 . 


HOME DEPARTMENT 


( SC ) 


ERRATA 


Award of Tamil Nadu Chief Minister s Constabulary Medals 

for Good Service on the Occasion of Pongal Day, 2002 . 


Place in the Gazette 
Page 555 in 
Paragraph 1 


For 
Intellignece 
( Opetration 
Quanto ) 
J. Mahes , IPS 


Read 
Intelligence 
(Operation quanto) 


ERRATA TO NOTIFICATION 


J. Mahesh , IPS 


Speical Division 


Special Division 


[ G.O. Ms. No. 347, Home ( SC ), 19th September 2020, 

புரட்டாசி 3 , சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு-2051 .] 

No. 1 (2 )/HO /678 / 2020 . The following Errata is issued 
in Part II - Section 2 of the Tamil Nadu Government Gazette 
Issue No. 3 dated 23rd January 2002 is relating to 
G.O.Ms. No. 29 , Home ( SC ) Department, 10th January 2002 . 


Page 555 in Table 
Sl . No. 2 
Page 555 in Table 
Sl . No. 3 & 5 
Page 555 in 
Paragraph 2 
Designation of the 
Additional Chief 
Secretary 


laksh 


Lakhs 


Governent 


Government 


ERRATUM 


In Annexure | to Government Order second read 
above under the heading Chennai City Police in Sl . No. 
159 , the name " Pakkiribasha ", HC 4758 shall be read as 
" R.Pakkirisamy" , HC 4758 . 


M. MURUGAN , 
Additional Secretary to Government. 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


S.K. PRABAKAR , 
Additional Chief Secretary to Government. 


Award of the Fire Service Medal for Gallantry and Fire 

Service Medal for Meritorious Service on the occasion 
of the Republic Day , 2020 . 


Application of the Payment of Bonus Act to the 

establishments under the Building and other 
Construction Workers ( Regulation of Employment and 
Conditions of Service ) Act under the Payment of Bonus 
Act , 1965 . 


Errata to Notification 


[Letter No. HSC.1 / 201-2 /2020, Home (SC ), 

25th September 2020 . 
The following Errata is issued to the Notification 
No. 11 ( 2 ) / HO / 499 / 2020 is published at Page No.611 in 
Part II - Section 2 of the Tamil Nadu Government Gazette 
issue No. 33 , dated 12th August 2020 is relating to Letter 
No. HSC.1 /201-1 /2020, Home ( S.C ) , 28th July 2020 . 


[ G.O.Ms.No. 157, Labour and Employment (H1), 
28th September 2020, ULLIT 12, onuri, 

திருவள்ளுவர் ஆண்டு-2051 .] 
No.11 ( 2 )/LE/679/2020.—Whereas, the Government of 
Tamil Nadu are of the opinion that the Payment of Bonus 
Act, 1965 ( Central Act 21 of 1965 ) shall be made applicable 
to the establishments within the meaning of clause ( ) of 
sub -section ( 1 ) of Section 2 of the Building and Other 
Construction Workers ( Regulation of Employment and 
Conditions of Service) Act, 1996 ( Central Act 27 of 1996 ) 
in which less than twenty workers and not less than ten 
workers are employed or were employed on any day during 
the accounting year 2019 ; 


Oct. 14 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


687 


என 


Now , THERE FORE , in exercise of the powers conferred by மேற்சொன்ன தகராறில் கோரிக்கை எண் 1 - ஐ , சென்னை , 
the proviso to sub -section ( 3 ) of Section 1 of the Payment தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
of Bonus Act , 1965 ( Central Act 21 of 1965 ) , the Governor தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
of Tamil Nadu hereby applies the provisions of the said 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
Act to the aforesaid establishments from the accounting 

சட்டம் XIV /1947 ) 10 (1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1) ( d ) பிரிவின் வரம்பு 
year commencing on any day in the year 2019 and in 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
respect of every subsequent accounting years , the notice of 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
the intention of the Government to apply the provisions of தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
the said Act to the aforesaid establishments , having been இதனால் ஆணையிடுகிறார் . 
previously published as required under the said proviso. 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
Disputes between Workmen and Managements referred 10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
to Industrial Tribunal for Adjudication . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

சென்னை , தொழிற்தீர்ப்பாயம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
சொடேசியா இந்தியா பிரைவேட் லிமிடெட் 

இணைப்பு 
[ அரசாணை ( ப ) எண் 449 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

எழுவினா 
( அ 2 ) த் துறை , 23 செப்டம்பர் 2020, புரட்டாசி 7 , சார்வரி, 

கோரிக்கை எண் .1 
திருவள்ளுவர் ஆண்டு -2051 .) 

க்வாங் சங் ப்ரேக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற 
No. II (2 ) LE /680 / 2020.- இந்த 

ஆணையின் இணைப்பில் 

நிர்வாகம் தொழிற்சங்கத்தை புறக்கணித்துவிட்டு 01-08-2018 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , மதுராந்தகம் வட்டம் , 

அன்று அறிவிப்பு பலகையில் தொழிலாளர் குழு அமைக்க 
தபால்மேடு கிராமத்தில் இயங்கி வரும் சொடேசியா இந்தியா 

உள்ளதாக கூறுவது தொழிலாளர் விரோத நடவடிக்கை 
பிரைவேட் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் சொடேசியா 

அறிவித்த நிர்வாகத்தின் 01-08-2018 

01-08-2018 அன்றைய அறிவிப்பை 
இந்தியா தொழிலாளர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே திரும்ப பெறக்கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
மேற்சொன்ன தகராறை , சென்னை , தொழிற்தீர்ப்பாயத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

Disputes between Workmen and Managements referred 
அவர்கள் கருதுவதாலும் ; 

to Labour Courts for Adjudication . 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

G.K.N. டிரைவ்லைன் இந்தியா லிமிடெட் , ஒரகடம் 
சட்டம் XIV /1947 ) 10 (1)( C ) பிரிவிலும் , 1001 ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , [ அரசாணை ( ப ) எண் 456 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு சென்னை , ( அ 2) த் துறை , 24 செப்டம்பர் 2020 , புரட்டாசி 8 , சார்வரி , 
தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

திருவள்ளுவர் ஆண்டு-2051 ) 
இதனால் ஆணையிடுகிறார் . 

No.II ( 2 )/LE/682 / 2020.-- இந்த ஆணையின் இணைப்பில் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , காஞ்சிபுரம் மாவட்டம் ,, 
10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட ஓரகடம் , வேப்பூரில் அமைந்துள்ள G.K.N. டிரைவ்லைன் இந்தியா 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் G.K.N. டிரைவ்லைன் ஒர்க்கர்ஸ் 
சென்னை தொழிற்தீர்ப்பாயம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . யூனியன் என்ற தொழிற்சங்கத்திற்கும் இடையே தொழிற்தகராறு 
இணைப்பு 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
எழுவினா 

மேற்சொன்ன தகராறை , காஞ்சிபுரம் , தொழிலாளர் நீதிமன்றத்தின் 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
சொடேசியா இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிர்வாகம் , அவர்கள் கருதுவதாலும் ; 
தன்னிச்சையாக 13-07-2018 தேதியிட்ட கடிதம் வாயிலாக 
06-08-2018 தேதி முதல் புதிய முறைமாற்று பணிமுறை 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் 

சட்டத்தின் 
(New Shift) நடைமுறைபடுத்துவதாக சட்ட விரோதமாக அறிவிப்பு (மத்திய சட்டம் XIV/ 1947) 10( 1)(c ) பிரிவிலும் , 10 (1) ( d ) பிரிவின் 
கொடுத்துள்ளதை இரத்து செய்து தற்பொழுது செயல்பட்டு வரும் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
முறைமாற்றுப் பணி (Shift) முறையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு 
வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை காஞ்சிபுரம் , தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
க்வாங் சங் ப்ரேக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் , செங்காடு கிராமம் 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10(2A ) பிரிவின்கீழ் , 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் 

ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
[ அரசாணை ( ப ) எண் 450 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
( அ 2 ) த் துறை , 23 செப்டம்பர் 2020 , புரட்டாசி 7 , சார்வரி , காஞ்சிபுரம் , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
திருவள்ளுவர் ஆண்டு -2051 .) 

இணைப்பு 
No.II ( 2) LE / 681 / 2020 - இந்த 

ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் , 

G.K.N. டிரைவ்லைன் இந்தியா லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கு 
செங்காடு கிராமத்தில் இயங்கி வரும் க்வாங் சங் ப்ரேக் 
இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் ஒன்றுபட்ட 

எதிராக மனுதாரர் தொழிற்சங்கம் எழுப்பிய தொழிற்தாவாக்கள் 
தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற தொழிற்சங்கத்திற்கும் இடையே 

நிலுவையில் இருந்த நிலையில் தாவா தொடர்புடைய டீம் லீடர்கள் 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

திரு . A . டில்லிராஜ் மற்றும் திரு . R. கேசவன் ஆகியோரை ஒரகடம் 
பணியிடத்திலிருந்து புனேவிற்கு பணி மாறுதல் செய்த நிர்வாகத்தின் 


688 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec.2 


செயல் தொழிற்தகராறுகள் சட்டம் , 1947 பிரிவு 33 - க்கு முரணான 
செயலா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (கோவை ) லிமிடெட் , 

ஈரோடு மண்டலம் 
[ அரசாணை ( டி ) எண் 458, தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு முரித் துறை , 24 செப்டம்பர் 2020, 
புரட்டாசி 8 , சார்வரி, திருவள்ளுவர் ஆண்டு -2051 .) 
No.II( 2)/ LE /683 / 2020.-- இந்த 

ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் (கோவை ) லிமிடெட் , ஈரோடு மண்டலம் 
என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ் போக்குவரத்து பொது தொழிற்சங்கம் , 
ஈரோடு தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை , எழுவினாக்களுடன் சேலம் தொழிலாளர் 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் மத்திய சட்டம் 
XIV /1947 ) 10( 1) ( c ) பிரிவிலும் , 10 ( 1) ( d ) பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் மேற்சொன்ன தகராறை எழுவினாக்களுடன் சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2A ) பிரிவின்கீழ் , 

, இந்த ஆணையைப் 

பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 


நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு போக்குவரத்து பொது தொழிற்சங்கம் , 
ஈரோடு என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை , எழுவினாக்களுடன் சேலம் தொழிலாளர் 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய சட்டம் 
XIV /1947 ) 10 (1)( c ) பிரிவிலும் , 10 ( 1) ( d ) பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் மேற்சொன்ன தகராறை எழுவினாக்களுடன் சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 (2A ) பிரிவின்கீழ் , இந்த 

ஆணையைப் 

பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினாக்கள் 
கோரிக்கை எண் .1 


திரு . T. பாரதிதாசன் , ஓட்டுனர் ( பணி எண் , C41116 ), ஓட்டுனர் 
பணியில் சேர்ந்த 06-10-2007 - ம் தேதியிலிருந்து 240 நாட்கள் 
தொடர்ச்சியாக பணி முடித்த 15-05-2008- ம் தேதியில் பணி நிரந்தர 
உத்தரவு வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானது தானா ? ஆம் . எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
கோரிக்கை எண் . 2 


எழுவினாக்கள் 


கோரிக்கை எண் .1 


திரு . பி . பிரகாசன் (பணி எண் , 041431), ஓட்டுனர் 15-09-2007 - ம் 
தேதியிலிருந்து ஓராண்டு காலத்தில் 240 பணி நாட்களுக்கு 
மேல் தொடர்ச்சியாக பணி முடித்த 15-09-2008ம் தேதியில் பணி 
நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானது தானா ? ஆம் . எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


கோரிக்கை எண் . 2 


திரு . பி . பிரகாசன் (பணி எண் , C41431 ) , ஓட்டுனர் 
பணிக்குச் சேர்ந்த 15-09-2007 - ம் தேதியிலிருந்து ஆறு ஆண்டு 
பணிக்காலத்தை முடித்த 15-09-2013 -ம் தேதியிட்டு முதலாம் ஆய்வு 
பலனை வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானது தானா ? ஆம் . எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
கோரிக்கை எண் . 3 


திரு . T. பாரதிதாசன் , ஓட்டுனர் (பணி எண் , C41116 ), 
பணிக்குச் சேர்ந்த 06-10-2007 - ம் தேதியிலிருந்து ஆறு ஆண்டு 
பணிக்காலத்தை முடித்த 06-10-2013 - ம் தேதியிட்டு முதலாம் ஆய்வு 
பலனை வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானது தானா ? ஆம் . எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
கோரிக்கை எண் . 3 

திரு . T. பாரதிதாசன் , ( பணி எண் , C41116 ), ஓட்டுனருக்கு 
வழங்கப்பட்ட 
1. பா.எண் .1/93/ 126 /சட்டம் /தஅபோக /ஈம / 2014, நாள் 13-10-2014 - ம் 

தேதியிட்ட உத்தரவு 
2. பா.எண் .1/ 93/ 351 / சட்டம்/ த அபோக / ஈம /2014 , நாள் 13-10-2014 - ம் 

தேதியிட்ட உத்தரவு 
3. பா.எண் .1/ 93 /1398 / சட்டம் /தஅபோக / ஈம / 2014 , நாள்23-05-2015 - ம் 

தேதியிட்ட உத்தரவு 
4. பா.எண் .1/ 98 / 429/ சட்டம் /தஅபோக / ஈம / 2013 , நாள் 25-09-2014 - ம் 

தேதியிட்ட உத்தரவு 
5. பா.எண் .193/603 சட்டம் த அபோக ஈம 2015 , நாள் 08-06-2017 - ம் 

தேதியிட்ட உத்தரவு 
ஆகிய உத்தரவுகளை நீக்கறவு செய்து , மேற்படி உத்தரவின்படி 
நிறுத்தி வைக்கப்பட்ட காலகட்டத்திற்கு வழங்க வேண்டிய ஊதிய 
உயர்வுத் தொகையினை 24 சதவீத வட்டியுடன் வழங்க வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் . 
எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


திரு . பி . 

பிரகாசன் (பணி எண் , C41431 ) , ஓட்டுனர் 
என்பவருக்கு 09-03-2011 தேதியிட்ட தண்டனை உத்தரவை 
நீக்கறவு செய்து அவரிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகை 
ரூ .250 /-ஐ 24 சதவிகித வட்டியுடன் பெற்றுத்தர வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் . எனில் , 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


கோரிக்கை எண் . 4 


[ அரசாணை ( டி ) எண் 460 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 24 செப்டம்பர் 2020 , புரட்டாசி 

8 , சார்வரி, திருவள்ளுவர் ஆண்டு -2051 .) 
No. I( 2 ) LE/ 684 / 2020 . - இந்த 

ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் (கோவை ) லிமிடெட் , ஈரோடு மண்டலம் என்ற 


( பணி எண் , C41116 ) ஓட்டுனருக்கு 


திரு . T. பாரதிதாசன் , 
வழங்கப்பட்ட 


Oct. 14 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


689 


1. பா.எண் .1/ 93/663/ சட்டம் த அபோக ஈம 2014 , நாள் 05-11-2014 - ம் போக்குவரத்துக் கழகம் , ( சேலம்) , லிமிடெட் , சேலம் என்ற 
தேதியிட்ட உத்தரவு 

நிர்வாகத்திற்கும் சேலம் மண்டல அனைத்து பணியாளர்கள் 

சங்கம் , சேலம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
2. பா.எண் .1 /93/ 1072 |சட்டம் /த அபோக / ஈம/ 2014 , நாள் 09-01-2015 - ம் 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
தேதியிட்ட உத்தரவு 

மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் சேலம் தொழிலாளர் 
3. பா.எண் .1 / 93 / 1413 /சட்டம் /தஅபோக / ஈம / 2014, நாள் 11-05-2015 - ம் 

நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
தேதியிட்ட உத்தரவு 

ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
4. பா.எண் .1/ 93/ 872 /சட்டம் த அபோக ஈம / 2014 , நாள் 29-12-2014 - ம் 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
தேதியிட்ட உத்தரவு 

சட்டம் XIV /1947 ) 1001 ( c ) பிரிவிலும் , 10( 1) ( d ) பிரிவின் வரம்பு 
ஆகிய உத்தரவுகளை நீக்கறவு செய்து மாத ஊதியத்திலிருந்து நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு 
பிடித்தம் செய்யப்பட்ட ரூ .1100 / - அபராத தொகையினை 24 சதவீத 

ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் சேலம் 
வட்டியுடன் திரும்ப வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 

தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் . எனில் , உரிய உத்தரவு 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
பிறப்பிக்கவும் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம்(கோவை ) 

10 (2A) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
லிமிடெட் , ஈரோடு 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை ( டி ) எண் 466 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 25 செப்டம்பர் 2020 , 

இணைப்பு 
புரட்டாசி 9 , சார்வரி, திருவள்ளுவர் ஆண்டு- 2051. ) 

எழுவினா 
No.II( 2)/LE /685 / 2020 .-- இந்த 

ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு 

திரு. P. அல்ஃபோன்சு நடத்துனருக்கு , (பணி . எண் . CR 

அரசு 
போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) லிமிடெட் , ஈரோடு என்ற 

3288 ) நிர்வாகம் வழங்கிய கீழ்க்கண்ட 11 தண்டனை உத்தரவுகளை 
நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சீருடை பணியாளர் 

ரத்து செய்து பணி ஆய்வு பலனை உரிய காலத்தில் வழங்கிட 
தொழிற்சங்கம் , கோவை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

வேண்டும் என்பது தொழிற்சங்கத்தின் கோரிக்கையாகும் . 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

1. 13-4-2000 - ல் ஊதிய உயர்வை 6 மாத காலத்துக்கு திரண்ட 

பயனுடன் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது . 
மேற்சொன்ன தகராறை , எழுவினாவுடன் சேலம் தொழிலாளர் 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 2. 25-03-2000 - ல் ஊதிய உயர்வை 3 மாத காலத்துக்கு திரண்ட 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

பயனுடன் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது . 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

3. 29-04-2000 - ல் ஊதிய உயர்வை 9 மாத காலத்துக்கு திரண்ட 
சட்டம் XIV /1947 ) 10 ( 1) ( C ) பிரிவிலும் , 1001 ( d ) பிரிவின் வரம்பு பயனுடன் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது . 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

4. 25-05-2000 - ல் ஊதிய உயர்வை ஒரு வருட காலத்துக்கு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் 

திரண்ட பயனுடன் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது . 
சேலம் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

5. 21-07-2000 - ல் அடிப்படை சம்பளத்தை 2 நிலைகள் குறைத்து 

வழங்கிட உத்தரவிட்டுள்ளது . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2A ) பிரிவின் கீழ் , 

இந்த 

ஆணையைப் பெற்றுக்கொண்ட 6. 30-11-2002 - ல் ஊதிய உயர்வை 2 வருட காலம் திரண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 

பயனுடன் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது . 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

7. 14-10-2003 - ல் ஊதிய உயர்வை 6 மாத காலம் திரண்ட 
இணைப்பு 

பயனுடன் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது . 
எழுவினா 

8. 05-11-2004 - ல் ஊதிய உயர்வை 3 வருட காலம் திரண்ட 

பயனுடன் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது . 
திரு . ஆர் . சக்திவேல் , ( ப . எண் . ஊ 41966 ), ஓட்டுனருக்கு 
ரூ .500 /-( ரூபாய் ஐநூறு மட்டும் ) அபராதம் விதித்து நிர்வாகம் வழங்கிய 

9. 26-04-2005 - ல் ஊதிய உயர்வை 1 வருட காலம் திரண்ட 
30-11-2016 நாளிட்ட உத்தரவை ரத்து செய்து , 2016 டிசம்பர் மாத 

பயனுடன் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது . 
சம்பளத்தில் பிடித்தம் செய்த ரூ .500 / -ஐ திரும்ப வழங்க வேண்டும் 10. 10-05-2013- ல் ஊதிய உயர்வை 1 வருட காலம் திரண்ட 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் பயனுடன் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது . 
எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

11. 02-08-2013 - ல் ஊதிய உயர்வை 2 வருட காலம் திரண்ட 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( சேலம் ) 

பயனுடன் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது . 
லிமிடெட் , சேலம் . 

மேற்சொன்ன தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 
[ அரசாணை ( டி ) எண் 467 , தொழிலாளர் மற்றும் 

தானா ? ஆம் . எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
வேலைவாய்ப்பு (டித் துறை , 25 செப்டம்பர் 2020 , 
புரட்டாசி 9 , சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு -2051 .] 

முகமது நசிமுத்தின் , 
No.II( 2) LE /686/ 2020 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 


ப 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


